Ⓒ 

GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 

CHENNAI , TUESDAY , MAY 31 , 2022 
Vaikasi 17 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part VI - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Heads of Departments , etc. 

NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 

COLLECTORS AND LOCAL AUTHORITIES 

மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 

மதுரை மாவட்டம் , அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , கோட்டைமேடு கிராம ஊராட்சித் தலைவர் 
பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 

( ந.க. அ 4 உ.இ ( ஊ ) / 664 / 2020 ) 

No.VI ( 2 ) / 48 ( a ) / 2022 

மதுரை மாவட்டம் , அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , கோட்டைமேடு ஊராட்சிமன்றத் தலைவர் 
திருமதி . ஏ.ஜி. சர்மிளாஜி என்பவர் அவ்வூராட்சியின் நிர்வாக அலுவலர் என்ற முறையில் செயல்படும்போது ஊராட்சியில் 
நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டு 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 
சட்டம் பிரிவு 205 - ன் கீழ் அன்னாருக்கு விளக்கம் கோரும் அறிவிப்பு வழங்கப்பட்டது . 

ஊராட்சிமன்றத் தலைவர் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தனித்தனியே தனது விளக்கத்தினை அளித்துள்ளார் . 
ஊராட்சிமன்றத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள் , அவற்றிற்கு அவர் அளித்துள்ள விளக்கங்கள் மற்றும் அலுவலக 
ஆவணங்கள் ஆகியன விதிமுறைகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவரது விளக்கங்கள் ஏற்கக்கூடியதாக 
இல்லை . எனவே , 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 - ன்படி கோட்டைமேடு கிராம ஊராட்சிமன்றத் 
தலைவர் திருமதி . ஏ.ஜி. சர்மிளாஜி என்பவரின் நிர்வாகத்தில் காணப்பட்ட நிதி முறைகேடுகள் தொடர்பாக அவரை 
கோட்டைமேடு ஊராட்சிமன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய உத்தேசிக்கப்பட்டு , இது குறித்து அந்த கிராம 
ஊராட்சியின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக கோட்டைமேடு கிராம ஊராட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தினை 
அவ்வூராட்சி மன்ற அலுவலகத்தில் நடத்திட வாடிப்பட்டி வட்டாட்சியருக்கு உத்தரவிடப்பட்டது . 

அதனைத் தொடர்ந்து , வாடிப்பட்டி வட்டாட்சியரால் 22.04.2022 அன்று நடத்தப்பட்ட கோட்டைமேடு ஊராட்சியின் 
கூட்டத்தில் ஊராட்சிமன்றத் தலைவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது அன்னார் அளித்துள்ள விளக்கங்கள் , 
ஊராட்சி மன்றத் தலைவரை பதவிநீக்கம் செய்யும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் 
அவர்களின் செயற்குறிப்பு ஆகியவற்றை முன்வைத்து ஊராட்சிமன்ற உறுப்பினர்களின் கருத்துகள் பரிசீலிக்கப்பட்டன . 
ஊராட்சியின் செயல் அலுவலராகிய ஊராட்சிமன்றத் தலைவர் தனது கட்டாய மற்றும் அடிப்படை கடமைகளிலிருந்து தவறி , 
அரசினால் ஊராட்சி வளர்ச்சிக்கு வழங்கப்படும் நிதிகளில் முறைகேடுகள் செய்தும் , அரசின் விதிமுறைகளை மீறி மிகைச் 
செலவினங்கள் செய்தும் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டது . எனவே , ஊராட்சிகளின் ஆய்வாளர் 
அவர்களின் செயற்குறிப்புக்கு எதிராக கருத்து தெரிவித்த ஊராட்சிமன்ற உறுப்பினர்களின் கருத்து ஏற்புடையதாக இல்லை . 

VI - 2 Ex . ( 313 ) -1 

[ 1 ] 


09 


RNMENT 


TRUTH 


PANEEL 


ம MPL 


ALONE 


No. 313 ] 


AMILNADU 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Re . 0.80 Paise . 


TRIUMPHS 


2 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 

கோட்டைமேடு ஊராட்சிமன்றத் தலைவர் மீது பிறப்பிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அதற்கான அன்னாரின் விளக்கங்கள் மற்றும் 
கூடுதல் விளக்கங்கள் , வாடிப்பட்டி வட்டாட்சியரால் நடத்தப்பட்ட சிறப்புக் கூட்டத்தில் ஊராட்சிமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துகள் 
ஆகியவை ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் உளத்தேர்வின்படி கூர்ந்தாய்வு செய்யப்பட்டு , 
கோட்டைமேடு ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி . ஏ.ஜி. சர்மிளாஜி என்பவரை ஊராட்சிமன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

மதுரை , 
2022 , மே 25 . 

மரு . எஸ் . அனீஷ் சேகர் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித்தலைவர் . 

PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


